னி 


நோயற்ற வாழ்வைப்‌ போதிக்கும்‌ மாதப்‌ பத்திரிகை 


ட்‌ cr ol 
துந்துபி ந RR 1983 
தை 7 இடப்‌ ஜனவரி 
மலர்‌ 21 ப்‌ | இதழ்‌ | 
“= 2 
ள்‌ ர, பூ 
42௦-12-2025| 
வெளியிடுபவர்‌ 1 


ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
12-0, டவுன்‌ ஸ்டேஷன்‌ ரோடு, திருச்சிராப்பள்ளி - 620 00% 


ந இறக்‌ பதிம்‌ ப அக்கரு ee RAS 


ஊரணிகள்‌ எளி 
எனா, faata எ எசா | 


வயிற்றில்‌ ஜீர்ணசக்தி குறைவதற்கு. தன்‌ 

| விருப்பம்‌ நிறைவேறாதிரறாத்தல்‌, பயம்‌, சோகம்‌ 

5... போன்ற மனநிலைக்‌ கோளாறும்‌ காரணமாகலாம்‌. 

பொது சிகித்ஸையடன்‌ மன விருப்பத்தை நிறை 

வேற்றுவது, பயத்தை நீக்குவது, சோகத்தை 

அகற்றுவது முதலான மனநிலையை சமப்படுத்த 

| உதவுகின்ற முறைகளையும்‌ முடிந்தவரை கையாள்‌ 
்‌ வது அவசியம்‌, 

பிக 


வருடச்‌ சந்தா மூமாய்‌ ஆறு தனிப்பிரதி 60 காசுகள்‌ 


- ஸஃச்ருதர்‌. 


1983 ஆண்டுச்‌ சந்தா அனுப்பி உதவுங்கள்‌ 


வாசகர்களின்‌ கோரிக்கைக்கிணங்கம்‌ பத்திரி 
கையைத்‌ தொடர்ந்து நடத்த முற்பட்டுள்ளோம்‌. 
காகிதவிலை, அச்சுக்கூலி, தபால்செலவு முதலியவை 
அதிகரித்‌ துக்கொண்டே இருக்கின்றன. எப்படியாவது 
செலவினத்தைச்‌ சரிகட்டிவிட முடியலாம்‌ என்ற எதிர்‌ 
பார்வையில்‌ சந்தாவை அதிகமாக்காதிருக்க நினைக்‌ ' 
கிறோம்‌, தயைசெய்து தங்கள்‌ சந்தாவை உடன்‌ 


அனுப்பி உதவக்‌ கோருகிறோம்‌. 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ 
ஆசிரியர்‌ ! ்‌ 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத 17, B. நடராஜ சாஸ்தீரீ 
நிர்வாஹ ஆசிரியர்‌ ! 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
5, V. ராதாகிருஷ்ண சாஸ்திரி. 
வெளியிடுபவர்‌ : 1, 5, ஈச்வரன்‌, ட. 1.1. 


ஆரோக்சியம்‌ வாசகர்களுக்கு 
ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 
வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 
ஊர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌. பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 
முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த 
வேண்டும்‌. 


உ 


வ எனு ௭௭ 


ஆரோக்கியம்‌ 


கலி 5084 துந்துபி மலர்‌-21 1983 
தை இதழ்‌ - | ஜனவரி 
எச்காளிளார்‌ aed எர | 
அறம்பொரு ளின்‌ பமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யரவதர ரேரக்கியமே. 
fired gar frag farafara: 
qa விளி எனோட | 
sag safafarnat 
ஏ (எலி ளி: ப 
உலகனைத்தையும்‌ தன்‌ ஒளியால்‌ அளந்த கதிரவன்‌ ஏன்‌ 
அறிவை நிறைவுள்ளதாக ஆக்கட்டும்‌ ! செல்வத்திற்கு அதிபதி 
யாகிய ஸோமன்‌ செல்வத்தை அளிக்கட்டும்‌. தனக்கு ஒருவன்‌ 
எதிரி ஏன்று யாரையுமே கருதாத பூமிதேவி என்னைத்‌ தாங்‌ 
கட்டும்‌, செயல்‌ வீரர்களான மக்களைப்‌ பெற்று நற்பணிகள்‌ 
நடக்குமிடத்திலேயே பெருமளவு இறைவனைத்‌ துதிப்போம்‌. 
- வேதம்‌. 


தோட்டத்துப்‌ பச்சிலை - (8) 


கரிசலாங்கண்ணி: மஞ்சள்‌ பூவுள்ளது (பொற்றலை) கிடைப்பது 
அரிது. வெள்ளைப்‌ பூவுள்ளது அதிகம்‌ கிடைக்கும்‌. இதன்‌ சாற்றை 
எண்ணெய்யில்‌ போட்டுக்‌ காய்ச்சி வடிகட்டித்‌ தேய்த்துவர உடல்‌ 
மழமழப்பு அதிகமாகும்‌. கேசங்கள்‌ வளரும்‌. புத்தி தெளியும்‌. குழப்பம்‌ 
குறையும்‌. இலைச்சாறு நல்ல விஷமுறிவுப்‌ பொருள்‌. இதன்‌ சாற்றைத்‌ 
தேய்க்க விஷ கடிவாயில்‌ உள்ள கடுப்பு குறையும்‌. இதனை அரைத்து 
ஈலலெண்ணெய்‌ சேர்த்து யானைக்கால்‌ வீக்கத்தின்மேல்‌ பூச வீக்கம்‌ குறை 
யும்‌. கல்லீரல்‌ மண்ணீரல்‌ பருத்திருப்பதற்கும்‌ தோலின்‌ வெண்மைக்கும்‌ 


2 தோட்டத்துப்‌ பச்சிலை - (8) ஆரோக்கியம்‌ 


மற்ற தோல்‌ நோய்களுக்கும்‌ இதனை நிழலில்‌ உலர்த்தி இடித்த தூள்‌ 
மிளகுத்‌ தூள்‌ கால்‌ பஙகு சேர்த்து 1-2 கிராம்‌ அளவு காலை மாலை 
சாப்பிட எளிதில்‌ குணமாகும்‌. 


கருங்காலி : சிறந்த ரத்த சுத்தி மருந்து. ரத்தம்‌ கெட்டுத்‌ தோல்‌ 
மூலம்‌ வெளிப்படும்‌ நோய்‌, நீரிழிவு இவற்றில்‌ சிறந்தது. இதன்‌ கட்டை 
யாலான பாத்திரத்தில்‌ நீர்‌ வைத்திருந்து அருந்துவது. இதன்‌ கட்டை 
யைச்‌ செதுக்கி ஜலத்திலிட்டுக்‌ கஷாயமிட்டுச்‌ சாப்பிடுவது எளிய வழி. 
இதன்‌ கட்டையைக்‌ கஷாயமிட்டு வடிக்கட்டிச்‌ சுண்டவைத்து நிழலில்‌ 
உலர்த்தி எடுத்த சத்து கத்தக்‌ காம்பு எனப்படும்‌. துவர்ப்பு மிக்கது. 
அஜீர்ண பேதி ரத்தப்போக்குள்ள பேதி, மூலம்‌ முதலியவை, பல்‌ எகிறு 
களில்‌ தடிப்பு, ரத்தக்கட்டு, ரத்தக்கசிவு, நாக்கிலும்‌ அண்ணத்திலும்‌ புண்‌ 
வேக்காளம்‌ முதலியவைகளில்‌ 2-3 அரிசி அளவு தேனில்‌ குழைத்துக்‌ 
கொடுக்கலாம்‌. புண்களின்மேல்‌ பூசலாம்‌. 


கடுக்காய்‌ ப்பூ : பூச்சிகள்‌ கடுக்காய்‌ மரத்தைத்‌ துளைச்கும்போ து 
கசியும்‌ டால்‌ கட்டிப்‌ பூபோல்‌ காணும்‌ இது தட்டையாய்‌ ஓரங்களில்‌ 
மலர்போலிருக்கும்‌ துவர்ப்புள்ளது. கிறு குழந்தைகளின்‌ மருத்துவத்‌ 
தில்‌ நல்லது. இதன்‌ தூளை 4 - 10 அரிசி அளவு வரை பென்னீரிலிட்டுக்‌ 
கரைத்துக்‌ கொடுக்க சீதளத்தில்‌ ஏற்படும்‌ இருமல்‌, ரத்தத்தடனும சீ கத்‌ 
துடனும்‌ மலம்‌ வெளியாதல்‌, முககி முக்கி மலம்‌ வெளியாகுதல்‌, கடுப்பு, 
மலம்‌ வெளியாகும்போது குழந்தை அழுவது, இவற்றில்‌ ஏற்றது. பெரி 
யோர்களும்‌ இதனை வாயிலடக்கிக்கொள்ள இருமல்‌ கமறல்‌ அடங்கும்‌. 
தேனுடன்‌ இதன்‌ தூளைச்‌ சாப்பிட உடலில்‌ அன்ன சத்து சேரும்‌. தமிழ்‌ 
நாட்டில்‌ இதையே கர்கடசிங்கி என்பர்‌. 


கர்க்கடசிங்கி ; ஈண்டின்‌ முன்‌ கொம்புபோல்‌ ஆட்டின்‌ கொம்பு 
போல்‌ உருவம்‌. கனமிள் றி லேசாக இருக்கும்‌. மெல்லிய தோல்‌, அடி 
யில்‌ கனத்து நுனி சுழுங்கியிருக்கும்‌ காகடாகிங்‌ என வடநாட்டில்‌ 
பெயர்‌. இதனுள்‌ சிலந்தி நூல்போன்ற நூலால்‌ கூடுகட்டியிருக்கும்‌. 
உடைத்து இந்த நூல்கூட்டை அகற்றிப்‌ பின்னர்‌ உபயோகிப்பர்‌. 
கடுக்காய்ப்ப போன்றே இது பயன்படும்‌. 


கர்ப்பூரப்புல்‌ - வாசனைப்புல்‌ : தோட்டங்களில்‌ பயிரிடப்‌ 
பெறும்‌ நறுமணமுள்ள புல்‌, இதனைக்‌ கசக்கி முகர்ந்தால்‌ உமட்டல்‌, 
நச்சுத்தும்மல்‌, தலைவலி நீங்கும்‌. இலையைக்‌ கஷாயமாக்கிக்‌ கொடுக்க 
சிறு குழந்தைகளின்‌ வயிற்றுவலி நீங்கும. பசி உண்டாகும்‌. இதனை 
வாலையிலிட்டு எண்ணெய்‌ எடுப்பர்‌, எலுமிச்சம்பழ வாஸனையுடன்‌ 
இருக்கும்‌. ((6௦ஈ 91885 ௦1) 3-5 சொட்டு உள்ளுக்குக்‌ கொடுக்க 
வாந்திபேதி, வயிற்றுப்‌ பொருமல்‌, வயிற்றுவலி நிற்கும்‌. மேலுக்குத்‌ 
தேய்க்க வலி, கீல்வாயு, நரம்புக்‌ குடைச்சல்‌ நீங்கும்‌. 


ஜனவரி-1983 தோட்டத்துப்‌ பச்சிலை - (8) 3 


கல்‌ யாண முருங்கை - முன்றாருங்கை : இதன்‌ இலைச்சாறு 
10 - 20 மிலி. சிறிது தேன்‌ சேர்த்துச்‌ சாப்பிட மலக்கிருமிகள்‌ வெளி 
யாகும்‌. மல - நீர்கட்டைப்‌ பிரிக்கும்‌. இதன்‌ இலையை நறுக்கி வென்னீ 
ரில்‌ நனைத்து நல்ல சூட்டுடன்‌ கீல்வாதத்தில்‌ கட்ட வீக்கம்‌, வலி நீங்கும்‌ 
இதன்‌ இலையைத்‌ தேங்காய்‌ எண்ணெய்‌ விட்டு வதக்கியோ, தேங்காய்‌ 
துருவலுடன்‌ வதக்கியோ சாப்பிட தாய்ப்பால்‌ பெருகும்‌. தடைபட்ட : 
மாதவிடாய்‌ சரியாகும்‌. இதன்‌ சாற்றை 10 - 15 மிலி. அளவு தினமும்‌ 
சாப்பிட்டுவர மாதந்தோறும்‌. மாதவிடாய்‌ காலத்தில்‌ ஏறபடும்‌ தீராத 
வயிற்றுவலி நீங்கும்‌, பருத்த உடல இளைக்கும்‌. இதன விதையை மேல்‌ 
தோல்‌ நீச்கிக்‌ காயவைத்துப்‌ பொடித்து 3- 4 அரிசி எடை இரவு படுக்‌ 
கைக்குப்‌ போகுமுன்‌ சர்க்கரையுடன சாப்பிட்டு மறுநாள்‌ காலையில்‌ 
சிற்றுமணக்கெண்ணெய்‌ சாப்பிட மலப்புழு வெளியாகும்‌. 


கள்ளி: இதன்‌ பாலைத்‌ தேள்‌ போன்ற விஷப்பூச்சிகளின்‌ கடி 
வாயில்‌ தடவ வலி குறையும்‌. பாலுண்ணியின்‌ மேல்‌ தடவ அது சுருங்கி 
இற்று விழும்‌. மூட்டு வீக்கத்தில்‌ மெல்லியதாக இதன்‌ பாலைத்‌ தடவி 
அதன்மேல்‌ சுத்தமாகக்‌ காய்ந்த மண்‌ தூளைத்‌ தூவுவது வழக்கம்‌. 


ஷிவ வி ESA 
நியூ லக்ஷம்‌ டிஸ்பென்ஸரி 


கே 


(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 


கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை. ்‌ 
ள்‌ ஸ்ர னி 
குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 
சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 
செய்யப்படும்‌,  “ 
வைத்யா ல 
& N, வைத்யநாதன்‌, ௩. 11. P. இ 


EBEBEPEAEDEDEDED 


CDRLEDREEDEDI EER LRLREIRERS 


இது இதம்‌ 145 
(% ஒத்துக்கொள்ளும்‌ -- ஒத்துக்கொள்ளாது) 
வாயு பித்த * கப 
தேகவாகு தேகவாகு தேகவாகு 
முள்ளங்கி 
வள்ளிக்‌ கிழங்கு 
வெங்காயம்‌ 
வாழைத்தண்டு 
வாழைப்பூ 
அகத்திக்கீரை 
முளைக்கீரை 
கொத்துமல்லிக்‌ கீரை 
வெந்தயக்‌ கீரை 
முருங்கைக்‌ கீரை 
மணத்தக்காளி 
பசலை 
முன்னை 
புதினா 
புளியாரை 
சிறு கீரை 
புளிச்சக்‌ கீரை 
தூதுளை 
பண்ணைக்‌ கீரை 
சக்கரவர்த்திக்‌ கீரை 
சுண்டை வற்றல்‌ 
மணத்தக்காளி வற்றல்‌ 
நெல்லி வற்றல்‌ 
ஆதொண்டை வற்றல்‌ 
இந்துப்பு 
கடலுப்பு 
இஞ்சி 
எலுமிச்சை 
மாவடு 
மாங்காய்‌ 


lex {x |x|] [oo | [3 x x | x 


அ ௮௭௯௦ | oe [oo se see xed]: > 6 [1 11 
lx xl xxl xl xxx | lx x xxx xxx xxx | 


முன்‌ குறிப்பிட்டபடி ஒரு தேகவாகிற்கு ஒத்துக்கொள்ளாததைக்கூட 
சமையல்‌ பக்குவ முறையில்‌ ஒத்துக்கொளளச்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ 
சிலரது தேகவாகிற்கு எத்தனை பக்குவப்‌ படுத்தினாலும்‌ 'அலர்ஜி' தரு 
பவை உண்டு என்பதும்‌ கவனத்தில்‌ இருக்கவேண்டும்‌. 


உணவும்‌ பானமும்‌ 


146 குரும்பு: 


இக்ஷுவர்க்கம்‌ 2 கரும்பு, அதன்சாறு, அதிலிருந்து தயாரிக்கப்‌ 
படும்‌ பாகு, வெல்லம்‌, சர்க்கரை, கல்கண்டு முதலியவை இதில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. அத்துடன்‌ இனிப்பை வழங்கும்‌ வேறு பொருள்‌ களும்‌ 
இதில்‌ சேர்கின்றன. 


கருய் பூ: இதில்‌ பலவகைகள்‌ உண்டு. சர்க்கரை ஆலைகளுக்காகப்‌ 
பயிரிடப்படுவதில்‌ ரஸாயனக்கலவை எரு முதலியவற்றால க்ஷாரத்தன்‌மை 
அதிதம. தனிப்படட பூமி குணமும இதன்‌ ருசியையும்‌ குணத்தையும்‌ 
பாதிக்கவல்லதே கரும்பின்‌ அடிப்பகுதியில்‌ இனிப்பு அதிகம்‌. நடுவில்‌ 
இனிப்பு சிறிது சிறிதாகக்‌ குறைந்து நுனிக்கருமபில்‌ உப்பு கலந்த இனிப்பு 
உணரப்படும்‌. கருமபின கண்கள்‌ எனப்படும்‌ கணுக்களில்‌ இனிப்பு மிகக்‌ 
குறைவு, உவர்ப்பு அதிகம்‌. 


கருப்பஞ்சாறு : கணுக்களை வெட்டி ஒதுக்கி மேல்தோலை அகற்றி 
நடுப்பகுதியைத்‌ துண்டமாக்கிச்‌ சாற்றைச்‌ சுவைப்பது பொங்கல்‌ விழா 
வின்‌ முக்கியப்‌ பணியாகும்‌. இப்டடிக்‌ 5டித்துச்‌ சாப்பிட நாவிற்கு இகம்‌, 
நாவின்மேல்‌ படர்ந்த அழுக்கும்‌ தடிப்பு. நீஙகுதல்‌ பற்கள்‌ சுத்தமடைந்து 
கெட்டிப்படுதல்‌, எகிறுகள்‌ ரத்தச்சிவப்புடன புதுமைபெறுதல்‌ முதலிய 
பல நற்குணங்கள்‌ தோன்றும்‌. சிறுவர்க்கு இது ஆரோசகியத்திற்கான 
அரிய வாய்ப்பு. இத எளிதில்‌ ஜீர்ணமாகும்‌. உடலில்‌ மெய்ப்பு தரும. 
உஷ்ணத்தைத்‌ தணிக்கும. பலம்‌ புஷ்டி தரும்‌. ரத்தக்கொதிப்பு, மலச்‌ 
சிக்கல்‌ நீங்கும்‌ சிறுகீர்‌ அதிகம்‌ எரிவினறி வெளியாகும உடலில்‌ 
கபஸ்தானங்களாகிய சுவாஸகோசம, எலும்பின்‌ பூட்டுகள இவற்றில்‌ 
இறுகிய கபக்கசிவை ஏற்படுத்தி இவை வேதனையின றி இயஙகச்‌ 
செய்யும்‌. 


நீரிழிவு, குடற்புழு, அஜீர்ணம்‌, கபமதிகமாகும்‌ சுவாஸாசய.கோய்‌ 
கள்‌, அதிகக்‌: கொழுப்பு, எலும்புப்‌ பூட்டுகளில்‌ அதிக திரவக்கசிவு 
முதலிய நோய்கள்‌ வரக்கூடுமானாலும, வந்திருந்தாலும கரும்புச்சாறு - 
ஏற்றதலல வரண்ட உணவு ஏற்றதால்‌ வயிற்றில்‌ வரட்சி உணர்வு, 
நரமபுத்தளர்ச்சி, சோர்வு, மலமூத்தீரக்கடடு, உடற்காங்கை மிகுதி, 
நாவரட்சி இந்கிலைகளில்‌ கரும்புச்சாறு ஏற்றது. 


கருமபுச்‌ சாற்றை உண்பதற்குமுன்‌ சாப்பிட வயிற்றில்‌ வாயுத்தொக்‌ 
தரவு குறையும்‌. உணவிற்குப்பின வயிறு கனத்துள்ளபோது சாப்பிட 
வாயு அதிகமாகும்‌. 

இயந்திரத்தில்‌ சாறு பிழிந்து எடுப்பது அதிகம்‌ வழக்கில்‌ உள்ளது. 
மரக்கழிகளின்‌ உதவியால்‌ பிழிந்தெடுப்பதில்‌ சுவையும்‌ குணமும்‌ அதிசம்‌. 
இரும்புக்‌ கழிகளின்‌ இடையே கசக்கிப்‌ பிழிக்தெடுத்ததை அதிக நேரம்‌ " 


உணவும்‌ பானமும்‌ 


வெல்லம்‌ 2 147: 


தாமதியாமல்‌ உடன்‌ உட்கொள்வது நல்லது... இதில்‌ கரும்பின்‌ கணு-, 
நுனிப்பகுதியும்‌ சேர்ந்து பிழியப்படுவதால்‌ பற்களால்‌ மென்று சாப்பிடு 
வதில உள்ள புதுமையும்‌. சுத்தமும்‌ ருசியும்‌ உணரமுடியாது. பற்களால்‌, 
மென்று சாப்பிடுவது சிறிது சிறிதாக. உட்செல்வதால எளிதில்‌ ஜீர்ண 
மாகும்‌. மிஷினில்‌ பிழிந்தெடுதத சாறு ஒரு' விழுங்கில்‌ அதிக அளவு, 
உட்செல்வதால்‌ ஜீர்ணமாகத தாமதமாகும்‌... எரிச்சலை விளைவிக்கும்‌. 
மலத்தைக்‌ கட்டவும்‌ கூடும்‌ கரும்பின்‌ சாற்றை காமலை முதலிய நீர்க்‌, 
கேடுள்ள நோய்களில்‌ அதிக அளவில பருகக்செய்வர்‌. 


கரும்பின்சாறு - பக்குவப்பட்டது: : சாற்றை வடிக்கட்டி, 
அனலில்‌ காய்ச்சியதும்‌, நனகு கொதித்துக்‌ கெட்டியாகும்‌ பதத்திற்கு, 
முன்னரே இதனை ஆறவைத்துச்‌ சாப்பிட நல்லது எளிதில்‌ ஜீர்ணமா. 
காது. மலமூத்திரங்களின்‌ சிக்கலை நீக்கும்‌. உடலில்‌ நெய்ப்பும்‌ புஷ்டியும்‌, 
தரும்‌. வயிற்றுவலி குனமம்‌ வாயு உப்புசம்‌ இவற்றில்‌ ஏற்றது. பெருங்‌ 
குடலில்‌ கிருமிகளை வளர்க்கும்‌ என்ற குறையும்‌ உண்டு. 7 


பாகு: சாறு காய்ச்சப்பட்ட -% பங்கு ஜலாம்சம்‌ சுண்டும்‌ நிலையில்‌, 
இறக்கி ஆறியது தேன்போல்‌ இனிக்கும்‌. சரியான பதத்தில்‌ எடுத்தது. 
வெகுநாட்கள்‌ கெடாதிருக்கும ஜீர்ணமாவது கடினம்‌ குடலில்‌ இளக்கம்‌, 
ஏற்படுத்தி மலத்தை வெளிப்படுத்தும்‌. கல்ல பசி ஜீர்ணசக்தியுள்ளவர்‌, 
மிதமாகச்‌ சாப்பிடலாம்‌. களைப்பு சிறுநீர்க்குழாய்‌ எரிவு நீங்கும்‌. 
தொடர்ந்து அதிக நாடகள சாப்பிட ஏறறதலல. 


வெல்லம்‌ - இனம்பதம்‌ மத்ஸ்யண்டிகா: கெட்டி வெல்ல 
மாகும்‌ பதத்திற்கு முன்பே இறக்கப்பட்டது கெட்டியாகாமல்‌ இளகலாக 
இருக்கும்‌, பானங்கள்‌ தயாரிக்க ஏறறது. மருந்துகளில்‌ அதிகம்‌ பயன்‌ 
படும்‌. பாகைவிட எளிதில்‌ ஜீரணமாகும்‌. : 


வெல்லம்‌: நன்கு கெட்டியானது. சாறு சுண்டக்‌ காய்ச்சப்படு 
வதால்‌ இனிப்புடன்‌ கார்ப்பும்‌ உணரப்படும்‌. கருமபின்‌ நுனிப்பகுதியும்‌ 
கணுப்பகுதி நெருக்கமும்‌ முற்றி வளராத இளங்கரும்பும்‌ மூலப்பொரு 
ளாக இருந்தால்‌ கார்ப்பு அதிகமாகவே இருக்கும்‌. உஷ்ண வீர்யம்‌, 
வயிற்றில்‌ வாயு சேரவிடாது. நெய்ப்புடன்‌ புஷ்டி தரும்‌. சிறுநீரை 
அதிகமாகப்‌ பெருக்கும்‌, கிருமிக்குடல்‌ உள்ளவர்களுக்கு ஏற்றதல்ல. ;, 


வெல்லச்‌ சர்க்கரை: வெல்லத்திற்கான பாகை அச்சுச்குழியில்‌ 
ஊற்றாமல்‌ பலகையில்‌ ஊற்றித்‌ தேய்த்து எடுப்பது கர்க்கரையாகிறது. 
வெல்லத்திற்குள்ள குணமே இதற்கும்‌ உண்டு. பாகின்மேல்‌ வரும்‌ 
அழுக்கை நீக்கிச்‌ சுண்ணாம்புக்‌ காரம்‌ ௮ல்லது ரஸாயனக்‌ கலவைகளின்‌ 


உணவும்‌ பானமும்‌ 


148 வெல்லச்‌ சர்க்கரை 


மூலம்‌ வெளுப்பும்‌ தூய்மையும்‌ பெறுபவை பூராசர்க்கரை, குழவுசீனி, 
அஸ்கா, காட்டு கல்கண்டு, சீனக்கல்கண்டு, டைமண்டு கல்கண்டு 
முதலியவை. அவைகளில்‌ வெளுப்பு அதிகமாவதற்கேற்ப இனிமை 
கூடும்‌. கரும்பின்‌ தனித்தன்மையுள்ள சத்து குறையும்‌. நெய்ப்பும்‌ குருத்‌ 
தன்மையும்‌ கூடும்‌. ரஸாயனக்‌ கலவைக்கேற்ப குணத்தில்‌ மாறுபடவும்‌ 
கூடும்‌. வெல்லத்தில்‌ உள்ள ஜீவஸத்து இந்த பாலிஷ்‌ பெற்ற சர்க்கரை 
வகைகளில்‌ இல்லை. ்‌ 


கரும்பின்‌ க்ஷாரப்பகுதியான கணு மேல்தோல்‌ சேராதபடி நீக்கி 
ரஸாயனக்கலவையின்‌ றிப்‌ பாகில்‌ மேல்வரும்‌ ஆடையை நன்கு அகற்றிக்‌ 
குழைவுஜீனியை வீட்டில்‌ மருந்து உபயோகத்திற்கெனவே தயாரிப்பது 
முன்‌ கிராமங்களில்‌ வழக்கிலிருந்தது. பந்தம்‌ காட்டாமல்‌ செக்கில்‌ 
ஆட்டிய ஈலலெண்ணெய்யை அப்பியங்கத்திற்கும்‌ உள்ளுக்கும்‌ சாப்‌ 
பிடவும்‌ தயாரிப்பதுபோல்‌, மிஷினில்‌ தீட்டாமல்‌ கைக்குத்தல்‌ அரிசி 
தயாரித்து வந்ததுபோல்‌, குழைவுஜீனி தயாரித்து வைத்துக்கொள்வதும்‌ 
வழக்கிலிருந்து வந்தது-- இனறு எல்லாம வியாபாரப்‌ பொருளானதால்‌ 
மறைந்துவிட்டது புதிய வெல்லமும சர்க்கரையும்‌ கபம்‌, இருமல்‌, 
சுவாஸம்‌, அஜீரணம்‌. வயிற்றுக்கடுப்பு, கிருமி முதலியவற்றைத்‌ தரக 
கூடும்‌. ஆனால்‌ தயாரித்துச்‌ சில மாதங்கள்‌ கழிந்து இந்த துர்க்குணங்‌ 
கள்‌ நீங்கிவிடும்‌. ஆனால்‌ நிறம்‌ மங்கிக்காண்பதால்‌ அதனால்‌ தயாரிக்கப்‌ 
பெற்ற பண்டங்கள்‌ நிறப்பொலிவு குறைந்திருக்கும்‌. புதிய வெல்லம்‌ 
ஆயின்‌ நல்ல வெயிலில்‌ சிலநாட்கள்‌ வைத்திருந்து பின்னர்‌ உபயோ 
கிப்பது நல்லது. புளியைப்போல்‌ இந்த வெயிலில்‌ பாகம்‌ இதன துர்க்‌ 
குணத்தை மாற்றிவிடும்‌... பழைய வெலலமும சர்க்கரையும்‌ பத்தியததிற்‌ 
கேற்றது. 


ஈச்சை, பனை, இலுப்பை, காஞ்சூரி முதலியவற்றிலிருந்தும்‌ வெல்லம்‌ 
சர்க்கரை தயாரிப்பதுண்டு ராஜஸ்தானத்தில்‌ பேரீச்சையிலிருந்து கல்‌ 
கண்டு தயாரிப்பர்‌. பனிகாலத்தில்‌ வரட்சியைத்‌ தணிக்கவும்‌, வெயில்‌ 
காலத்தில்‌ இருமல்‌ நெஞ்சுக்கட்டு முதலியவற்றை நீக்கவும்‌ இது பயன்‌ 
படுகின்‌ றது. 


ஆலையில்லா ஊரில்‌ இலுப்பைப்பூ சர்க்கரை என்ற பழமொழியின்‌ 
முழுப்பொருளை இன்று அறிந்துகொள்ள வாய்ப்பில்லை, கரும்புச்சர்க்‌ 
கரை தவிர மற்றவை இன்று பழக்கத்தில்‌ இல்லை. இலுப்பைப்பூவை 
கஷாயமிட்டு வடிகட்டிக்‌ காய்ச்சப்‌ பாகாகும்‌. இந்த சர்க்கரை அல்லது 
வெல்லம்‌, கபத்தைச்‌ சேரவிடாது. வரட்சி தரும்‌. கரும்பு வெல்லத்திற்கு 
கேர்மாறான குணமுள்ளது. சிறுநீரைக்‌ குறைக்கும்‌. நீரிழிவு கோயா 
சரிக்குச்‌ சர்க்கரைக்குப்பதில்‌ உபயோகிக்க ஏற்றது, 


உணவும்‌ பானமும்‌ 


சர்க்கரை வகைகள்‌ 149 


காஞ்சூரிச்‌ செடியைக்‌ கஷாயமிட்டுக்‌ காய்ச்ச மிகக்குறைந்த அளவில்‌ 
சர்க்கரை கிடைக்கும்‌. யவாஸசர்க்கரை எனப்படும்‌ இது கபத்தைக்‌ 
கரைக்கவும்‌ மலத்தை இளக்கவும ஏற்றது. 

பனஞ்சர்க்கரை கல்கண்டு பற்றிப்‌ பனை என்ற தலைப்பில்‌ முன்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளது கவனிக்கத்தக்க து. 


தேன்‌ கெட்டியாகிச்‌ சர்க்கரையாவது உண்டு, இது நெய்ப்பைக்‌ 
குறைத்து வரட்சி தரும்‌. வாந்திபேதியில்‌ ஈல்லது. காவரட்சி எரிவு 
இவற்றைக்‌ குறைக்கும்‌. 


வெல்லம்‌ சர்க்கரை இவற்றை சென்ற 20-25 ஆண்டுகளைவிட இன்று 
அதிக அளவில்‌ பயன்‌ படுத்துகின்றனர்‌. காபி டீ முதலிய பானங்கள்‌, 
குளிர்பானங்கள்‌ மூலம்‌ சர்க்கரை அம்சம்‌ உடலில்‌ அதிகம்‌ சேர்கின்றது. 
முன்பு ஆறுமாதத்திற்குள செலவான சர்க்கரை இன்று ஒரே வாரத்தில்‌ 
செலவாவதுடன்‌ இதற்கும்மேல்‌ சர்க்கரைத்‌ தடடுப்பாட்டை வெளிப்‌. 
படையாகக்‌ காண்பதும்‌ கண்கூடு. செல்வக்‌ கொழிப்பு கோய்கள்‌ 
(Diseases of affluence) எனக்‌ குறிப்பிடப்படும்‌ நீரிழிவு, ரத்த அழுத்த 
மிகுதி, மாரடைப்பு, ஓரளவு கான்ஸரும்கூட இந்த சர்க்கரை அதிகம்‌ 
பயன்படும்‌ சொகுசான வாழ்க்கை முறையின்‌ பின்விளைவு என்றே கருது 
கின்றனர்‌. - சரகர்‌ ஆஸ்யா ஸுகம்‌ அதிகநேரம்‌ சுகமாக ஒரே 
நிலையில்‌ அமர்ந்திருப்பது, ஸ்வ.ப்னஸு௯ப்‌ குஷன்‌ படுக்கையில்‌ அதிக 
நேரம்‌ படுத்திருப்பது, ததி-தயிர்‌ அதிக அளவில இனிப்பாய்‌ சேர்ப்பது. ' 
க்ராம்‌ ய ஆனுய ஓளதக ரஸம்‌ ஆடு கோழி சதுப்பு நிலஙகள நீர்‌ 
நிலைகள்‌ இவற்றிலுள்ளவற்றாலான மாமிச உணவு. குடவைக்ருத.ம்‌ 
வெல்லம்‌ சர்க்கரையாலானவை, இவைகளின்‌ அதிக உபயோகம்‌ நீரிழிவு 
முதலியவற்றிற்கு முக்கியக்‌ காரணம்‌ என்கிறார்‌. 


சர்க்கரை முதலிய இனிய பொருள்கள்‌ உடலில்‌ விளைவிக்கும்‌ ஆபத்‌ 
தைப்பற்றி நவீன ஆராய்ச்சி பின வருமாறு விளக்குகிறது. 


ஒருவர்‌ சர்க்கரை அதிகம்‌ உட்கொண்டால்‌ சர்க்கரை நோய்‌ வரும்‌ 
என்பது சரியில்லை. ஒருவரது கணையம, நல்லமுறையில்‌ இயங்கி தகுந்த 
அளவு இன்சுலின்‌ அவருக்குக்‌ கிடைக்குமாயின்‌ அவர்‌ அளவுக்குமீறி 
சர்க்கரை உட்கொண்டாலும்‌ அவருக்கு சர்க்கரை கோய்‌ (Diabetes 
ஈmeிlitயs) வராது. ஒருவேளை அவரது சிறுநீரில்‌ சிறிது சாககரை 
வெளிப்படலாம்‌. இது டயபிடிஸ்‌ அல்ல. இதற்கு (alimentary 
glycosuria) என்று பெயர்‌. இதனால்‌ அதிக தீஙகு இல்லை ஆயின்‌ 
சர்க்கரை நோய்‌ ஏற்கனவே உள்ளவர்கள்‌ சர்க்கரை உட்கொளளா 
விடில்‌ நலம்‌. 


உணவும்‌ பானமும்‌ 


150 சர்க்கரை வகைகள்‌ 


அப்படியாயின்‌ நாம்‌ அளவுக்குமீறி சர்க்கரை உட்சொள்ளலாமா ? 

. கூடாது. ஏனெனில்‌ அதிக அளவு சர்க்கரை உடலில்‌ கொழுப்புச்சத்‌ 

தாக மாறிவிடுகிறது. உடல்‌ பருமன உள்ளவர்கள்‌, பருமனைக்‌ குறைக்க 

உணவில்‌ கொழுப்பை மட்டும்‌ குறைத்தால்‌ போதாது! சர்க்ரை உண 
பதையும்‌ குறைக்கவேண்டும்‌. 


சர்க்கரை இரத்தத்தில்‌ கொழுப்பு அணுக்களை (ாTriஓlyceride 
molecules) அதிகரிக்கிறது. தென்‌ ஆப்ரிக்கா 'கேப்டெளன்‌ பல்கலைக்‌ 
கழகத்தைச்சேர்ந்த மான்‌; ட்ரஸ்வெல்‌ ஒருவர்‌ உணவில்‌ 70 கிராம்‌ 
சர்க்கரை அதிகமாக உட்கொண்டால்‌ அவரது இரத்தத்தில்‌ கொழுப்பு: 
அணுக்கள்‌ 70 மில்லிகிராமிலிருந்து 98 மில்லிகிராம்‌ (சதவீதம்‌) அதிகப்‌ 
படுத்துகிறது என்கிறார்கள்‌. க்வீன எலிஸபெத்‌ கல்லூரி (லண்டன்‌), 
உணவுப்‌ பிரிவைச்சேர்ந்த ஜான யுடகின்‌ என பவரும்‌, கைஸ்‌ ஆஸ்பத்திரி 
(லண்டன்‌ )யைச்‌ சேர்ந்த ராபர்ட்ஸ்‌ என பவரும்‌ இதை உறுதிசெய்திருக்‌ 
கிறார்கள்‌ மேலும்‌ வினசன்ட்‌ மார்க்ஸும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 
இதற்குக்‌ காரணத்தையும்‌ கண்டிருக்கிறார்கள்‌. உடலில்‌ சர்க்கரையே 
கொழுப்பாக மாறக்கூடும்‌ இரண்டாவதாக அதிக அளவு சர்க்கரை 
உட்கொள்ளும்போது அதிக அளவு இன்சுலின்‌ சுரந்து, உடலில்‌ 
கொழுப்பு தேங்கிக்கிடக்கின்ற சில தசைகளிலிருந்து (8010086 tissue) 
கொழுப்பு பிரிக்கப்பட்டு இரத்தத்தில்‌ கலக்கும்‌. 


இரத்தத்தில்‌ கொழுப்பு (Triஏlycerides) அதிகமாவது கல்லதல்ல. 
ஏனெனில்‌ இந்தக்‌ கொழுப்பு அணுக்கள்‌ இரத்தக்‌ குழாய்களில்‌ குறிப்‌ 
பாக மூலதமனியில்‌ (80118) படிந்து அவைகளின்‌ சுவர்களைத்‌ தடிக்கச்‌ 
செய்யலாம்‌ இதனால்‌ இரத்தக்‌ குழாயின்‌ உள்‌ சுற்றளவு குறைந்து இரத்த 
ஓட்டம்‌ தடைபட்டு அதனால்‌ மாரடைப்பு நோய்‌ ஏற்படலாம்‌. 


இரத்தக்‌ குழாய்களின்‌ சுவர்‌ தடிக்க, கொலஸ்டிரால்‌ (cholesterol) 
என்ற மற்றொரு பொருளும்‌ காரணம்‌. சர்க்கரை உடலில்‌ கொலஸ்டிரா 
லாகவும்‌ மாறக்கூடும்‌ ஆகவே அதிக அளவு சாககரை நம்‌ இரத்தத்‌ 
தினுள்‌ கொலஸ்டிராலை அதிகரிக்குமா? வினிட்ஸ்‌, க்ராப்‌, ஸீட்மான்‌ 
என்பவர்கள 18 ஆண்டுகளுக்கு 3 வாரங்களுக்கு உணவில்‌ 25 சத, 
விகிதம்‌ க்ளூகோஸ்‌ (ஏ|ப05€ - சர்க்கரை ) கொடுத்தா கள, இரததத்தில்‌ 
கொலஸ்டிரால்‌ 160 மில்லிகிராமிலிருந்து 208 மிலலிகிராம்‌ (சதவிகிதம்‌) 
அதிகரித்தது. க்ரெகா, (செனட்‌ ௮ல்பானஸைச்‌ சோ நதவர ) பிராணி 
களுககு 80 சதவீதம அதிகமாக சர்க்கரை கொடுத்ததில்‌ அவற்றில்‌ 
இரத்தத்திலும்‌ கொலஸ்டிரால்‌ அதிகப்பட்டது. [காம்‌ உட்கொள்ளும்‌ 
சர்க்கரை கரும்பிலிருந்து கிடைப்பது, அதற்கு ஸுக்ரோஸ்‌ என்று பெயர்‌. 
அது உடலில்‌ க்ளூகோஸாகவும்‌, க்ளுகோஸ்‌ சம்பந்தப்பட்ட்‌ பொருளா 


உணவும்‌ பானமும்‌ 


_ சர்க்கரை வகைகள்‌ 151 


கவும்‌ மாறிவிடும்‌! ஆகையால்‌ கரும்புச்‌ ' சர்க்கரை உட்கொள்ளுதல்‌, 
-ஏறக்குறைய க்ளூகோஸ்‌. உட்கொள்வதற்குச்‌ சமமே. ] 


நெதர்லாண்டில்‌ டால்டெரூப்‌, டூர்னபஸ்‌, டிவேஸ்‌ முதலியவர்கள்‌ 
79 ஆடவர்களில்‌ ஆராய்ச்சி: செய்து சர்க்கரை இரத்தத்தில்‌ கொலஸ்‌ 
டிராலை . அதிகரிக்கிறதில்லை எனகிறார்கள்‌.: பிராணிகளிலும்‌ மாறுதல்‌ 
இல்லையாம்‌. லண்டன்‌ க்வீன்‌ எலிஸபெத்‌ கல்லூரி யூட்கிலும்‌ உட்‌ 
கொள்ளும்‌ சர்க்கரைக்கும்‌ இரத்தத்தின்‌ கொலஸ்டிராலுக்கும்‌ யாதொரு 
சம்பந்தமுமில்லை என்‌ கிறார்‌, ஆனால்‌ ஏதோ ஒரு முறையில்‌ சர்க்கரைக்கும்‌ 
மாரடைப்பு நோய்க்கும்‌ சம்பந்தம இருக்கிறதென்று ஓஒப்புக்கொள்கிறார்‌. 


கைஸ்‌ (பே'5) ஆஸ்பத்திரி ராபர்ட்ஸ்‌ மேற்கூறிய குழப்பங்களைக்‌ 
கவனித்து, 18 மனிதர்களில்‌ ஆராய்ச்சி செய்து அதிக அளவு சர்க்கரை 
யால்‌ இரத்தத்தில்‌ கொழுப்பும்‌ (Tரiஏ]lycerides) கொலஸ்டிராலும்‌- 
இரண்டுமே--அதிகரிக்கின நன. ஆனால்‌ கொலஸ்டிரால்‌ கிறிதளவுதான்‌ 
அதிகரிக்கிறது என்கிறார்‌. 

அபர்பீனைச்‌ சேர்ந்த ஸ்மித்‌, ஸ்லேடர்‌ என்பவர்கள்‌ ' இரத்தத்தில 
100 மிலலிகிராம சதவீதம்‌ கொலஸ்டிரால்‌ அதிகப்பட்டால்‌ மூலதமனியில்‌ 
(80118)” 50 சதவீதம்‌ அளவுக்கு [அதாவது 100 மில்லி தசைக்கு 1:8 
மில்லி அளவில்‌] இன்டிமா எனனும்‌ பாகத்தில்‌ கொலஸ்டிரால்‌ படிந்து : 
விடுகிறது (லான்சட்‌, பிப்ரவரி 26, 1972 பக்கம்‌ 463) SA 
இது இருதய நோய்க்கு அடிகோலியாகும்‌. 


உயிரியல்‌ இரசாயனிகள்‌, கொழுப்பு அணுச்களும்‌ சொலஸ்டிராலும்‌ 
சேர்ந்து லிப்போ ப்ரோடடீன -(॥ரீ௦ ௦161 எனறு மாறும எனபார்‌ 
கள்‌.- ஆகவே எப்பொழுது இரண்டும மாறுகிநதோ, அதிகப்டடுகிநதோ 
அட்பொழுது இரத்தத்திலுள ள. லிப்போ. ப்ரோடடீனும அதிகரிக்கும்‌. 
எங்ஙனம்‌ கொலஸ்டிரால்‌ மட்டும்‌ இரத்தக்குழாய்ச்‌ சுவாகளைத்‌ தடிக்ஃச்‌ 
செய்கிறதோ அப்படியே அதிக அளவு லிப்போ ப்ரோட்டீன்‌ களும்‌ 
செய்யும்‌. 

சிகாகோ பல்கலைக்‌ கழகத்தைச்‌ சேர்ந்த மாச்மில்லன்‌, மகின்‌, பார்க்‌ 
என்பவர்கள்‌ ''சர்க்கரையும்‌ இருதய கோயும '' எனற தலைப்பில்‌ இங்கி 
லாந்து பத்திரிகை லான்சட்டில்‌ எழுதியிருப்பது, மாரடைப்பு கோயால்‌ 
(coronary thrombosis) இறந்தவர்களின்‌ உணவு நிலைமையைக்‌ க௨னித்‌ 
ததில்‌ அவர்கள்‌ அதிக அளவு சர்க்கரை உட்கொணடதாகத்‌ செரிகிறது 
என்கிறார்கள்‌. ஆயினும்‌ வேறு காரணங்களும்‌ இருக்கக்‌ கூடும்‌. 


ஆனால்‌ ஒன்று நிச்சயம்‌. அதிக அளவு சர்க்கரை இரத்தத்தில்‌ 
லிப்போ ப்ரோட்டீனை அதிகரிக்கிறது. இருதய நோயால்‌ இறந்த பலர்‌ 


உணவும்‌ பானமும்‌ 


152 தேன்‌ 


அதிக அளவு உட்கொண்டிருக்கிறார்கள்‌. ஆகவே சர்க்கரைக்கும்‌ 
இருதய நோய்க்கும்‌ ஏதோ நிச்சயம்‌ ஒரு சம்பந்தம்‌ இருக்கிறது. புகை 
பிடிப்பது, அதிக்‌ அளவு காப்பி குடிப்பது, சாராயம்‌ குடிப்பது இந்தப்‌ 
பட்டியலுடன்‌ அதிக அளவு சர்க்கரை உண்பதையும்‌ இருதய நோய்க்குக்‌ 
காரணமாகக்‌ கூறலாம்‌. “அதிக அளவு என்பதை முக்கியமாக 
கவனிக்கவேண்டும்‌. வேண்டிய அளவு சர்க்கரையினால்‌ கெடுதல்‌ இல்லை. 
அது கொழுப்பாக மாறாது. 


ஓட்டகத்தின்‌ உடலில்‌ கடைசியாக வைக்கப்படும்‌ வைக்கோல்கூட 
ஓட்டகத்தை கீழே விழச்‌ செய்யலாம்‌ (851 51120 ௦॥ Camel's back). 
அதேபோல்‌ இருதய கோய்க்கு பல காரணங்களில்‌ ஒன்றாக அதிக அளவு 
சர்க்கரை உண்பது இருப்பதால்‌ அதுவே ''கடைசியாக வைக்கப்படும்‌ 
வைக்கோலாக '' (1851 straw) ஆகலாமல்லவா. ஆகவே தகுந்த அளவு 
சர்க்கரை உடலுக்கு ஆரோக்கியம்‌. அதிக அளவு சர்க்கரை நாவிற்கு 
என்னவோ இனிப்புத்தான்‌. ஆனால்‌ உடலுக்கோ? 


இன்றைய உணவில்‌ சர்க்கரை மட்டும்‌ . இனியதல்ல. இட்டிலி 
முதலிய மாப்பண்டங்களும்‌ கிழங்கு வகையும்‌ இனியதாக இம்சைசெய்ய 
வல்லதே. 


சர்க்கரைக்குப்பதில்‌ உணவுப்பொருளாகச்‌ சேர்க்கப்பெற்று வரும்‌ 
சில கெமிகல்‌ பொருள்கள்‌ செயற்கைச்‌ சர்க்கரையாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. குளிர்பானங்களாகக்‌ குப்பிகளில்‌ நிரப்பி விற்கப்படுபவை 
களில்‌ இவை அதிகம்‌ சேர்க்கப்பெறுகின்றன. இவை அதிக அளவில்‌ 
மிகவும்‌ கேடு விளைவிப்பவை. 


தேன்‌: பூவின்‌ மகரந்தத்திலிருந்து உருப்பெறுவதால்‌ இது தாவர 

இனப்பொருளாகும்‌. கொசு, தேனீ, வண்டு முதலியவற்றால்‌ சேர்க்கப்‌ 

பட்டு அவற்றின்‌ எச்சிலால்‌ உருப்பெறுவதால்‌ இது உயிரினப்‌ பொருள்‌ 

ஆகும்‌. இதனை உற்பத்திசெய்யும்‌ தேனீ, பூ, பருவம்‌ முதலியவற்றால்‌ 

குணவேறுபாடு இருக்கும்‌. எனினும்‌ பொதுவாக வரட்சிதரும்‌. உடலில்‌ 

அதிநுட்பமான பகுதிகளிலும்‌ எளிதில்‌ ஊடுருவிப்‌ பாய்வதால்‌ சிறந்த 

ரஸாயனப்‌ பொருள்‌. சீக்கிரத்தில்‌ ஜீர்ணமாகும்‌. பசியைத்‌ தரண்டும்‌- , 
உணவைச்‌ செரிக்கச்செய்யும்‌. உடலிற்கு அழகு, பொலிவு, வலிவு, 

புஷ்டி, சூடு, போகசக்தி தரும்‌ ஜீவசத்துள்ள உணவுப்பொருள்‌. 


உணவும்‌ பானமும்‌ 


i 


ABOGYAM JANUARY 1983 Regd. No. M. 7674 


opps ப்‌ 


பீரைவேட்‌ லிமிடெட்‌ 
: (ஸ்தாபிதம்‌ 1939) 
விற்பனை அண்டு ரிஜிஸ்டர்ட்‌ ஆபீஸ்‌ 
31-A, சின்னக்கடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி - 620 002. 
(போன்‌ எண்‌: 24202) 
மருந்து தயாரிப்பு: 28-A, தென்னூர்‌ ரோடு, 
திருச்சி - 620017. (போன்‌ : 29660) 


சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு 
44 ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌. 


காஸம்‌, ச்வாஸம்‌ இவைகட்கு நல்லது. 
நல்ல புஷ்டி, பலம்‌ கொடுக்கும்‌. 
300 கிராம்‌ மூ. 14-00. 150 கிராம்‌ ரூ. 7-50. 


திரிபலாதி தைலம்‌ 
கண்ணுக்குக்‌ குளிர்ச்சியளிக்கும்‌ சிறந்த ஸ்கான தைலம்‌. 
450 மி.லி. ரூ. 20-00. 


றல ந ஸ்ஸ்ஸ்‌ ஒன்‌ அன்ஸ்‌ ஸ்ஸ்‌ மனு ன அ அண்டவே ஒடி ஒடு ஆடு Ah 


சாஸ்திரிய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையில்‌ 
தயாரிக்கப்பெற்ற 
மற்ற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. 
வைத்தியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
_ மிகவும்‌ நம்பிக்கையான இடம்‌ -- 


1. 8. ஈச்வரண்‌, 11.0. 


மானேஜிங்‌ டைரெக்டர்‌. 


| 
ஆ 

சிப னப்ராச லேசியம்‌ 
| 

| 

| 


ந லல ஒடு மு டது ஒட்டு 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi and Published by 
Dr. T. 8. Iswaran, L.I.M. on behalf of the Ayurveda Seva Samiti, 
12-D, Town Station Road, Tiruchirapalli - 620 002. 
Editor: V. B. Nataraja Sastri, Ayurvedacharya. 
Managing Editor: 5, V. Radhakrishna Sastri, Ayurveda Siromani, 
Vaidya Visarads, 


